GOVERNMENT OF TAMIL NADU 

2022 

OF TAMILN 


GOV 


RNMENT 


TRUTH 


No. 20 ] 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 1.60 Paise . 

TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

PUBLISHED BY AUTHORITY 

CHENNAI , WEDNESDAY , MAY 18 , 2022 
Vaikasi 4 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part II - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments . 

NOTIFICATIONS BY GOVERNMENT 

CONTENTS 

LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 

Industrial Disputes Act . - Declaration of Fertiliser 
Industry as Public Utility Service , etc 

Industrial Tribunal for Adjudication 
Labour Courts for Adjudication 


ALONE 


11 


ADU 


TRIUMPHS 


HIGHER EDUCATION DEPARTMENT 

Charitable Endowment Act . - Vesting of 
Properties and Scheme for Administration 
relating to the " Thiru V. Thangapandian and 
Tmt . Rajamani Thangapandian 
Charitable Endowment Fund " tenable 
at Sri Meenakshi Government Arts 
College for Women ( A ) , Madurai 

D.T.P. - 11-2 ( 20 ) —1 


Pages . 


730 


[ 729 ] 


Pages . 

730-731 

731 

731-732 


730 

[ Part II - Sec . 2 

HIGHER EDUCATION DEPARTMENT 

to administer the property . The Scheme shall come into 
operation from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette . 

THE SCHEDULE 

Vesting of Properties and Scheme for Administration 
relating to the " Thiru V. Thangapandian and 
Tmt . Rajamani Thangapandian Charitable Endowment 
Fund " tenable at Sri Meenakshi Government Arts 
College for Women ( A ) , Madurai under the Charitable 
Endowment Act . 

1. The fund shall be called " Thiru V. Thangapandian and 
Tmt . Rajamani Thangapandian Charitable Endowment 
Fund " tenable at Sri Meenakshi Government Arts College 
for Women ( A ) , Madurai . 

[ G.O. Ms. No. 42 , Higher Education ( D2 ) , 13th April 2022 , 
பங்குனி 30 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

2 . 

The said fund shall be administered by the Endowment 
Committee , Sri Meenakshi Government Arts College for 
Women ( A ) , Madurai . 

3 . 

No. II ( 2 ) /HE/392/2022.-In the matter of the Charitable 
Endowments Act , 1890 ( Central Act VI of 1890 ) and in 
the name of " Thiru . V. Thangapandian and Tmt . Rajamani 
Thangapandian Charitable Endowment Fund " ( hereafter 
referred to as " the said Endowment " ) tenable in Sri Meenakshi 
Government Arts College for Women ( A ) , Madurai - 625 002 . 
I. VESTING OF PROPERTIES 

From and out of the annual interest accruing on the 
said fund , the prize shall be given to the top rankers 
of economically weaker students who are studying in 
final year Under Graduate ( English Literature ) ( Shift I 
& II ) and Post Graduate ( English Literature ) - excelled 
in co - curricular activities ( 3 Prizes - 1 - UG shift I , 1 - UG 
shift II , 1 - PG ) at Sri Meenakshi Government Arts College 
for Women ( A ) , Madurai - 625 002 . 

4 . 

If more than one student secures the same marks , 
the prize shall be equally distributed among them . 

5 . 

The mode by which the interest amount shall be given 
to the student may be specified by the administration 

6 . 

The unutilized amount of the interest shall be added 
to the corpus of the said fund . 

WHEREAS , an application has been made to the 
Government of Tamil Nadu under clause ( b ) of sub - section 
( 1 ) of section 6 of the Charitable Endowments Act , 1890 
( Central Act VI of 1890 ) by Dr. T. Sumathy ( a ) Thamizhachi 
Thangapandian , Member of Parliament ( Lok Sabha ) , residing 
at No.8 Raja Nagar , Neelangarai , Chennai - 600 115 , the donor 
of the said Endowment for vesting the property specified 
in the Schedule below , in the Treasurer of Charitable 
Endowments , Chennai , appointed under section 3 of the 
said Act for the State of Tamil Nadu , the Governor of 
Tamil Nadu , in exercise of the powers conferred by section 
4 of the said Act , hereby orders that the said property be 
vested in the Treasurer aforesaid , and be held by her and 
her successors in office , subject to the provisions of the 
said Act and the Rules which from time to time , may be or 
shall be made or deemed to have been made thereunder 
and subject to the conditions setforth in the Scheme settled 
under section 5 of the said Act , for the administration of 
the said Endowment . 

7 . 

The decision of the administrator shall be final , in all 
matters relating to the administration of the said fund . 
The amount of the said fund shall be vested and 
reinvested in Government securities . 

8 . 

D. KARTHIKEYAN , 
Principal Secretary to Government . 

THE SCHEDULE 
THE PROPERTY 

LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 

Rs.2,50,000 / - ( Rupees Two lakh fifty thousand only ) 

Notifications under the Industrial Disputes Act . 

II . SCHEME FOR ADMINISTRATION 

Declaration of Fertiliser Industry as Public Utility Service 
under the Act . 

[ G.O. ( Rt ) . No. 154 , Labour Welfare and Skill Development ( D2 ) , 

21st April 2022 , சித்திரை 8 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

WHEREAS , an application has been made to the 
Government of Tamil Nadu under clause ( b ) of sub - section 
( 1 ) of section 6 of the Charitable Endowments Act , 1890 
( Central Act VI of 1890 ) by Dr. T. Sumathy ( a ) Thamizhachi 
Thangapandian , Member of Parliament ( Lok Sabha ) , residing 
at No.8 Raja Nagar , Neelangarai , Chennai - 600 115 , the donor 
of the said Endowment specified above , for settling a scheme 
for administration of the said Endowment , the Governor 
of Tamil Nadu , in exercise of the powers conferred by 
sub - section ( 1 ) of Section 5 of the Charitable Endowments 
Act , 1890 ( Central Act VI of 1890 ) , hereby settles the Scheme 
setforth in the Schedule below for the administration of the 
said Endowment and appoints the Endowment Committee , Sri 
Meenakshi Government Arts College for Women ( A ) , Madurai 

No. II ( 2 ) /LWSD/393/2022.- WHEREAS , the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that the 
" Fertiliser Industry " should be declared as a Public Utility 
Service for the purposes of the Industrial Disputes Act , 
1947 ( Central Act XIV of 1947 ) ; 

NOW , THEREFORE , in exercise of the powers conferred 
by sub - clause ( vi ) of clause ( n ) of section 2 of the said 
Act , the Governor of Tamil Nadu hereby declares that the 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

NOTIFICATIONS BY GOVERNMENT 


May 18 , 2022 ] 

" Fertiliser Industry " to be a Public Utility Service for the 
purposes of the said Act for a period of six months with 
effect on and from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette . 

Declaration of " Automobile Tyre Manufacturing Industry " 
as Public Utility Service under the Act . 

[ G.O. ( Rt ) . No. 155 , Labour Welfare and Skill Development ( D2 ) , 
21st April 2022 , சித்திரை 8 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] . 

No. II ( 2 ) /LWSD/394/2022.- WHEREAS , the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that the 
" Automobile Tyre Manufacturing Industry " should be declared 
as a Public Utility Service for the purposes of the Industrial 
Disputes Act , 1947 ( Central Act XIV of 1947 ) ; 

NOW , THEREFORE , in exercise of the powers conferred 
by sub - clause ( vi ) of clause ( n ) of section 2 of the said 
Act , the Governor of Tamil Nadu hereby declares that the 
" Automobile Tyre Manufacturing Industry " to be a Public Utility 
Service for the purposes of the said Act for a period of 
six months with effect on and from the date of publication 
of this Notification in the Tamil Nadu Government Gazette . 

Disputes between Workmen and Managements referred 
to Industrial Tribunal for Adjudication . 

குமார் ஆக்ரோ டெக் பிரைவேட் லிமிடெட் 

[ அரசாணை ( டி ) எண் 190 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ 1 ) த் துறை , 21 ஏப்ரல் 2022 , சித்திரை 8 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

No.II ( 2 ) /LWSD/395/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , குமார் ஆக்ரோ டெக் பிரைவேட் 
லிமிடெட் நிர்வாகத்திற்கும் குமார் ஆக்ரோ தொழிலாளர்கள் 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறில் கோரிக்கை எண்கள் 
1 மற்றும் 2 ஆகியவற்றை சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினாக்கள் 

கோரிக்கை எண் .1 

அட்டவணையில் காணும் தொழிலாளர்கள் 
காணும் தொழிலாளர்கள் செய்து வந்த 
ஓட்டுநர் வேலையை வெளியாட்களை கொண்டு மேற்கொள்வதை 


731 

கைவிட்டு அத்தொழிலாளர்களுக்கு முன்பு செய்து வந்த 
அதே ஓட்டுநர் பணியையே மீண்டும் வழங்கவேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும் . 

வ.எண் 

பெயர் 

1 . 

I. ராபர்ட் ராஜன் 

2 . 

A. பீட்டர் 

3 . 

G. சுரேஷ் 

4 . 

B. கண்ணன் 

5 . 

P. சரத்குமார் 

6 . 

X. இருதயராஜ் 

கோரிக்கை எண் .2 

26-07-2021 முதல் அட்டவணையில் காணும் பின்வரும் 
தொழிலாளர்களுக்கு பணி வழங்காமல் உள்ள சூழ்நிலையில் , 
அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கும் வரையிலான காலத்திற்கு முழு 
ஊதியம் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

உ 

வ.எண் 

பெயர் 

1 . 

I. ராபர்ட் ராஜன் 

2 . 

| A . பீட்டர் 

3 . 

G. சுரேஷ் 

4 . 

B. கண்ணன் 

5 . 

P. சரத்குமார் 

X. இருதயராஜ் 

6 . 
Disputes between Workmen and Managements referred 
to Labour Courts for Adjudication . 

பாக்ஸ்கான் டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 

[ அரசாணை ( டி ) எண் 193 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ 2 ) த் துறை , 21 ஏப்ரல் 2022 , சித்திரை 8 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 

No.II ( 2 ) /LWSD/396/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , பாக்ஸ்கான் டெக்னாலஜிஸ் 
இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்திற்கும் ஒன்றுபட்ட 
தொழிலாளர் கூட்டமைப்புக்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தொழிற் தகராறில் கோரிக்கை எண் 3 - ஐ 
காஞ்சிபுரம் தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


732 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

[ Part II - Sec . 2 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் இரண்டு வருட காலத்திற்கு அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தம் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட செய்தும் , தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 06.03.2019 முதல் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 04.04.2019 வரையிலான நாட்களை சம்பளமில்லாத விடுப்பாக 
காஞ்சிபுரம் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . கருதியும் நிர்வாகம் வழங்கிய 30.11.2019 நாளிட்ட உத்தரவினை 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம்தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

இணைப்பு 

எழுவினா 

கோரிக்கை எண் . 3 

( அரசாணை ( டி ) எண் 199 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை , 22 ஏப்ரல் 2022 , சித்திரை 9 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 

பாக்ஸ்கான் டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 
நிர்வாகம் , தொழிலாளர்களின் மீதான வேலை பளுவை 
தொழிற்சங்கத்துடன் பேசிய பிறகு தான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 
தொழிலாளர்களுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் நிர்வாகம் 
தன்னிச்சையாக வேலை பளுவை நிர்ணயிக்கக்கூடாது என்றும் 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் 
எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

No.II ( 2 ) /LWSD/398/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , மதுரை மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , அரசு போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் 
( சிஐடியு ) , மதுரை மாவட்டம் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , 
மதுரை மண்டலம் 

[ அரசாணை ( டி ) எண் 192 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை , 21 ஏப்ரல் 2022 , சித்திரை 8 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

No.II ( 2 ) /LWSD/397/2022. 

இந்த 

ஆணையின் 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , மதுரை மண்டலம் என்ற 
நிர்வாகத்திற்கும் , அரசு போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் 
( சிஐடியு ) , மதுரை மாவட்டம் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 
எழுவினா 

1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறு , மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , 
மதுரை மண்டலத்தில் சிறப்புநிலை ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . M. மாரியப்பன் ( பணி எண் . DR 09323 ) என்பவருக்கு 
அடிப்படை சம்பளத்திலிருந்து இரண்டு நிலைகள் கீழிறக்கம் செய்தும் , 
பேருந்தின் சேதாரத் தொகை ரூ .8,000 / -ல் 5 % தொகையான 
ரூ .400 / -ஐ சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்தும் , தற்காலிக 
வேலைநீக்கத்திலிருந்த 19.06.2019 முதல் 18.07.2019 வரையிலான 
நாட்களை தகுதியுள்ள விடுப்பாக கருதியும் நிர்வாகம் வழங்கிய 
27.07.2020 நாளிட்ட உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும் . 

இணைப்பு 
எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , 
மதுரை மண்டலத்தில் நடத்துநராக பணிபுரியும் திரு . P. பாண்டி 
( CR 15872 ) என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை 

இரா . கிர்லோஷ் குமார் , 
அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


